Kerala Gazette No. 46 dated 19th November, 2019. 
PART I 


Section iji 


- 


सत्यमेव जयते 


AN 


GOVERN 


என்மகன் 


பாபோதை 
NT OF KE 


*SA 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 22340/ச . இ . சி . 2/2016/ சட்ட ம் . 


2017 அக்டோபர் 20 
திருவனந்தபுரம் , 1193 துலாம் 4 

1939 அஸ்வினா 28. 


கேரள மாநில சட்டப் பேரவையின் பின் வரும் சட்டம் பொதுத்தகவலுக்கென 
இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப் பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2017 
செப்டம்பர் 28 - ஆம் தேதி குடியரசுத் தலைவரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 
சட்டத்துறை செயலாளர் . 


2017- ன் சட்டம் எண் 23 


குறைந்த பட்ச கூலி ( கேரளா திருத்த சட்டம் , 2017 


1948 - ன் குறைந்த பட்ச கூலி சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் 

முகவுரை. - 1948 - ன் குறைந்த பட்ச கூலி சட்டத்தை ( 1948- ன் 11- வது மத்திய சட்டம் ) 
கேரளா மாநிலத்திற்கு பொருந்துவது பின்வரும் தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது 
உகந்ததாக இருப்பதனால் ; 


இந்தியக்குடியரசின் அறுபத்து எட்டாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டமியற்றப்படுகிறது . 


G . 10/ 2018 /DTP/ S - 24 . 


25 


படும் . 


1 . சுருக்கப்பெயர் , பரப்பு மற்றும் தொடக்கம் . -- (1) இந்த சட்டம் குறைந்தபட்ச கூலி 
(கேரளா திருத்த சட்டம் , 2017 என அழைக்கப்படலாம் . 

(2) இது கேரளா மாநிலம் முழுவதும் வியாபித்திருக்கும் . 
( 3) இது உடனடியாக அமலுக்கு வரும் . 

2 . பிரிவு 20 - ல் திருத்தம் . -- 1948- ன் குறைந்தபட்ச கூலி சட்டத்தின் பிரிவு 20 - ல் ( 1948 - ன் 
11 -வது மத்திய சட்டம் ) (இதற்கு பிறகு முதன்மை சட்டம் என்று குறிப்பிடப்படும் , 

( அ ) துணைப்பிரிவு (1)- ல் " அல்லது தொழிலாளர் நல ஆய்வாளரின் பதவிக்குக் குறையாத 
மாநில அரசாங்கத்தின் ஏதேனும் ஒரு அலுவலர் என்னும் வார்த்தைகளுக்குப் பதிலாக , " அல்லது 
துணை தொழிலாளர் நல ஆய்வாளரின் பதவிக்குக் குறையாத மாநில அரசாங்கத்தின் ஏதேனும் 
ஒரு அலுவலர் " என்னும் வார்த்தைகள் சேர்க்கப்பட வேண்டும் . 

( ஆ ) துணைப்பிரிவு (4)- ல் " ஐம்பது ரூபாய் " என்னும் வார்த்தைகளுக்குப் பதிலாக 
" நூறு ரூபாய் ” என்னும் வார்த்தைகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் . 

( இ ) துணைப்பிரிவு (5)- ல் உட்பிரிவு ( பி )- க்கு பதிலாக பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது , 

" (பி ) வேறு எந்த ஒரு மீட்பு நடவடிக்கைக்கும் பாரபட்சமில்லாமல் நிலத்திற்காக செலுத்தப் 
படவுள்ள வருவாய் நிலுவை என்பது போல , அந்த அதிகாரி , அதிகாரப்படியான குற்றவியல் 
நடுவராக இல்லாமல் போனால் 

3 . பிரிவு 22- ல் திருத்தம் . -- முதன்மை சட்டத்தின் பிரிவு 22- ல் ஐநூறு ரூபாய் " என்னும் 
வார்த்தைகளுக்குப் பதிலாக " ஒரு இலட்சம் ரூபாய் " என்னும் வார்த்தைகள் சேர்க்கப்பட வேண்டும் . 

4 . பிரிவு 22 - எக்குப் பதிலாக சேர்க்கப்பட வேண்டியவை. -- முதன்மை சட்டத்தின் பிரிவு 
22- எக்குப் பதிலாக பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது ,-- 

" 22எ. பிற குற்றங்களுக்கு தண்டனை அளிப்பதற்கான பொது ஏற்பாடு. - (1) இந்தச் 
சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அல்லது அதன்படி உருவாக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை யாரேனும் 
மீறினால் இரண்டு இலட்சம் ரூபாய் வரையிலான தொகையை அபராதமாக செலுத்த வேண்டும் . 
மேலும் திரும்பவும் மீறும் வழக்குகளில் , இதனுடன் ரூபாய் இரண்டாயிரம் வரையிலான அபராதத் 
தொகையை எத்தனை நாட்களுக்கு மீறுதல் தொடரப்படுகிறதோ அத்தனை நாட்களுக்கும் 
செலுத்த வேண்டும் ; 

பணியமர்த்தப்பட்ட ஒவ்வொரு தொழிலாளருக்கும் மொத்த அபராதத் தொகை 
இரண்டாயிரம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் . 

(2) துணைப்பிரிவு (1 - ன் படி ஏதேனும் ஒரு குற்றத்திற்காக தண்டணை அளிக்கப்பட்டுள்ள 
ஏதேனும் ஒரு நபர் மீண்டும் சட்டத்தை மீறிய குற்றத்திற்கு அல்லது மேற்கூறிய ஏற்பாடுகளுக்கு 
இணங்கத் தவறினால் , அவர் ஒரு இலட்ச ரூபாய்க்குக் குறையாத ஆனால் ஐந்து இலட்ச ரூபாய் 
வரையிலான அபராதத் தொகையைச் செலுத்துவதற்கான தொடர்ந்த தண்டணைக்கு 
ஆளாவார்கள் . 

( 3) 1973 - ன் குற்றவியல் நடைமுறைக் குறியீட்டின் (1974- ன் 2 - வது மத்திய சட்டம் ) பிரிவு 
29- ன் துணைப்பிரிவு 2 - ல் எது எவ்வாறு இருப்பினும் , ஒரு குற்றவியல் நடுவர் பத்தாயிரம் 
ரூபாய்க்கும் அதிகமாக அபராதத் தொகையைச் சுமத்துவது சட்டப்பூர்வமானதாகக் கருதப்படும் 


26 


